அருள்மிகு 
பிரகத்சுவரர்‌ திருக்கோயில்‌ இராஜாஜேச்சரம்‌ 


தஞ்சாவூர்‌ 


தமிழரின்‌ பெருமையை தரணி அறியச்‌ செய்த இராஜராஜசோழனின்‌ 
பெருமைக்கு, கஞ்சைப்‌ பெருவுடையார்‌ திருக்கோயில்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளாகச்‌ 
சான்று கூறி வருகிறது.நமது நாட்டிற்கு வருகை தரும்‌ வெளிநாட்டவர்கள்‌ 
விரும்பித்‌ தேடிவரும்‌ இடங்களில்‌ ஒன்றாக இது உள்ளது. இராஜராஜ 
சோழன்‌ கி.பி. 9856) இக்கோயிலைக்‌ கட்டத்துவங்கி கி.பி.1010 ல்‌ நீறைவு 
செய்தார்‌ என்று தொல்லியல்‌ ஆய்வாளர்கள்‌ கூறுவர்‌. தான்‌ கட்டிய 
சிவாலயத்தில்‌ தேவாரப்‌ பதிகங்கள்‌ பாடிட நாற்பத்தி எட்டு ஓதுவார்களையும்‌, 
கானம்பாடூவோர்‌, நட்டூவர்‌, சங்குகாளம்‌ ஊதுவோர்‌, மாலை கட்டுவோர்‌, 
விளக்கு ஏற்றுவோர்‌, பரிசாரகர்‌, மெய்காவல்‌ ஆகியோரையும்‌, 400 
நடனப்‌ பெண்களையும்‌ நீயமித்தான்‌. சுவாமியின்‌ கருவறையின்‌ மூன்‌ 
திருப்பதிகம்‌ விண்ணப்பிக்க ஐம்பது பேர்களை நீயமித்தீருந்ததாகக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. 

குமிழகத்தின்‌ தலைசிறந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக 
விளங்கும்‌ தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ திருக்கோயில்‌, வடவாற்றின்‌ 
தென்கரையில்‌ உள்ளது. நான்கு புறமும்‌ அகழி சூழ்ந்த கோட்டைச்‌ 
சுவர்க்குள்ளே இரண்டு அடுக்குகள்‌ கொண்ட திருச்‌ 
சுற்றுடன்‌, எழுஏக்கர்நீலப்பரப்பில்‌அமைந்ததிருக்கோயில்‌. 
பெருவுடையார்‌ கோயிலின்‌ முகப்புக்‌ கோபுரம்‌ 5 










நீலைகள்‌ கொண்டதாகும்‌. அது கேரளாந்தகன்‌ 

வாயில்‌ என்று அழைக்கப்படுகிறது. கேரள அரசன்‌ 
о ரவிவர்மனைப்‌ போரில்‌ வென்றதன்‌ நினைவாக, 
கத இந்த வாயிலுக்கு கேரளாந்தகன்‌ வாயில்‌ எனப்‌ 
Sie ny, பெயரிட்டான்‌ இராஜராஜ சோழன்‌. இரண்டாம்‌ 


Э ==... _ வாயில்‌, இராஜராஜன்‌ வாயில்‌ என்று அழைக்கப்‌ 





படூகிறது.வாயிலின்‌ இருபுறமும்‌ உள்ள துவார பாலகர்களின்‌ உயரம்‌ 
20 அடியாகும்‌. உலகிலேயே மிகப்பெரிய துவார பாலகர்‌ சிலைகள்‌ இவை. 
அர்த்தமண்டபத்தின்‌ தெற்குப்புற வாயில்‌ விக்கிரம சோழன்‌ வாயில்‌ 
என்று பெயர்‌. 

உள்ளே நுழைந்ததும்‌, நம்‌ கவனத்தை ஈர்ப்பது 40 டன்‌ 
எடையும்‌, 12 அடி உயரம்‌, 18 அடி நீளம்‌ கொண்ட நந்திதான்‌. சுமார்‌ 
எட்டரை அடி அகலம்‌, ஒரே கல்லில்‌ அமைந்தது. பிரதோஷ நாட்களில்‌ 
மாலைநேரம்‌, நந்திதேவர்க்கு நடைபெறும்‌ அபிஷேகம்‌ காண மக்கள்‌ 
நூற்றுக்கணக்கில்‌ கூடுவர்‌. 

உலகத்து மக்களையெலலாம்‌ கவர்ந்தீழுக்கும்‌ பெருவுடையார்‌ 
மூலவர்‌ விமானம்‌ 216 அடி உயரம்‌ கொண்டதாகும்‌. உயரே உள்ள சதுரக்‌ 
கல்லின்‌ மீது வட்டவடிவமான சிகரமும்‌, அதன்‌ மீது 12 அடி உயரக்‌ 
கலசமும்‌, கம்பீரமாக விண்ணைத்‌ தொடூவதுபோலக்‌ காட்சி தருகின்றன. 
கருவறையின்‌ வெளிப்புறச்‌ சுவர்களில்‌ உள்ள தேவகோஷ்டங்களில்‌ 
மகேசுவர மூர்த்தங்கள்‌ அழகூட்டுகின்றன. விமானத்தின்‌ மேல்‌ 
களத்தில்‌ 108 நாட்டியகரணச்‌ சிற்பங்களில்‌ 80 மட்டுமே உள்ளன. 

தொலைவிலிருந்தே காணும்‌ வகையில்‌ மூலவர்‌ தீருமேனி மிகப்‌ 
பெரிதாக உள்ளது. 6 அடிஉயரம்‌, 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார்‌ 
மேல்‌ உள்ள லிங்கத்‌ தீருமேனி மட்டூம்‌ 13 அடி உயரம்‌. நர்மதை ஆற்றில்‌ 
இருந்து ராஜராஜனால்‌ கொண்டூவரப்பட்ட அழகுத்‌ தீருமேனி அது! 
பெருவுடையார்‌ என்ற பெயருக்கேற்ற கம்பீரம்‌! சிவலிங்கப்‌ பிரதிஷ்டை 
செய்தபோது மருந்து சார்த்திட உடன்‌ இருந்தவர்‌ கருவூர்த்தேவர்‌ 
ஆவார்‌. அவரது உருவச்சிலையும்‌ கோயிலில்‌ உள்ளது. 
உலகமுமழுதுமுடைய நாச்சியார்‌ 

பெரியநாயகி என்று இன்று அழைக்கப்படும்‌ அம்மன்‌ சந்நீதியை 
எழுப்பியவர்‌ கோனேரின்மை கொண்டான்‌ ஆவார்‌. நின்ற கோலத்தில்‌ 
அருளாட்சி செய்கிறாள்‌ பெரியநாயகி. உள்சுற்றில்‌ இரட்டை விநாயகர்‌, 
சண்முகர்‌, சனீசுவரர்‌, சகஸ்ரலிங்கம்‌, துர்க்கை ஆகிய சந்நிதிகள்‌ 


உள்ளன. 


ОН து 


சப்தமாதர்களில்‌ ஒருத்தியான வாராகிக்கு தனி சந்நீதீஒன்றும்‌ உள்ளது. 
எட்டுகரங்கள்‌ கொண்டு, சங்கு, சக்கரம்‌, சலம்‌, உடுக்கை, கதை, கத்தி, 
உலக்கை, கலப்பை ஆகிய ஆயுதங்களைத்‌ தாங்கிய அமர்ந்த கோலம்‌. 
பஞ்சமி நாட்களில்‌, வாராகி சந்நிதியில்‌ ஏராளமான பக்தர்களைக்‌ 
காணமுடிகிறது. இத்திருக்கோயிலில்‌ உள்ள முருகப்‌ பெருமான்‌ மீது 
அருணகிரிநாதர்‌ பாடிய தீருப்புகழ உள்ளது. 

இங்குள்ள கல்வெட்டுக்கள்‌ சிவபாத சேகரன்‌ கல்வெட்டுக்கள்‌ என்ற 
நூலில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. இறைவனின்‌ பெயர்‌ தட்சிண 
மேருவிடங்கர்‌, ஆடல்வல்லான்‌, இராசராசேச்சரமுடையார்‌ கூற்றத்துத்‌ 
குஞ்சாவூர்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளன. பிரகதீசுவர மகாத்மியம்‌, சமீவன 
க்ஷேத்ர மகாத்மியம்‌ எனும்‌ நூல்கள்‌ வடமொழியிலும்‌, கொட்டையூர்‌ 
சிவக்கொழுந்து தேசிகரின்‌ பெருவுடையார்‌ உலா தமிழிலும்‌ உள்ளன. 


சதயத்‌ திருவிழா 
குமிழக அரசின்‌ சார்பில்‌ ஆண்டுதோறும்‌ இராஜராஜனின்‌ சதயத்‌ 
திருவிழா நடத்தப்படுகிறது. திருக்கோயில்‌ தொல்பொருள்‌ துறையின்‌ 
பராமரிப்பிலும்‌, வழிபாடுகள்‌ தஞ்சாவூர்‌ அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ 
நீர்வாகத்திலும்‌ நடைபெறுகின்றன. சுற்றுலாத்‌ துறையில்‌ தனி இடம்‌ 
வகிப்பது தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ ஆகும்‌. 
சந்தர சேகரி நாக பூஷஷ்ணத்தீ யண்ட 
முண்ட நாரணி யால போஜ அனத்தி யம்பை 
குந்த பூரண ஞான வேள்கு றத்தி துஞ்சு மணிமார்பா 
சண்ட நீலக லாப வாசி யிற்றி கழ்ந்து 
கஞ்சன்‌ வாசவன்‌ மேவி வாழ்ப திக்கு யர்ந்த 
குஞ்சை மாநகர்‌ ராஜ கோபு ரத்தமர்ந்த பெருமாளே! 
- திருப்புகழ்‌ - 900 


திருவிழாக்கள்‌ : சித்திரைமாத பிரமோற்சவம்‌, ஆஷாடநவராத்திரி, 
ஐப்பசி மாத அன்னாபிஷேகம்‌, சதய விழா, மகர 
சங்கராந்தி, மகாசிவராத்திரி, மாத பிரதோஷங்கள்‌. 

ரயில்‌ நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌-613001 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4 முதல்‌ ரவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04362 - 274476 

மின்னஞ்சல்‌ : Гап/ауиграаседеуаПапат8 8@дтай.сот 

இணையதளம்‌ : www.thanjavurpalacedevasthanam@tnhrce.in 

இந்த திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தான நீர்வாகத்திற்கு உட்பட்டது. 


தஞ்சை ஆடவல்லான்‌ திருமேனியின்‌ விவரம்‌ 


“கீழ்கிடந்த முசலகனோடு கூட முக்காலே அரைக்கால்‌ முழல்‌ 
உசாரமும்‌ மூந்ஹஸ்தம்‌ நாலும்‌, ஜடைமேல்‌ கங்க பட்டாரகியும்‌, 
ஜடை ஒன்பதும்‌, பூமாலை ஏழும்‌ உடைய கனமாக எழுந்தருள்‌ 
வித்த ஆடவல்லார்‌ தீருமேனி. ஐவிரல்‌ உசரத்து அரை முழ நீளத்து 
இவர்‌ எழுந்தருளி நீன்ற மூவிரல்‌ உசரம்‌ உடைய பத்மம்‌ ஒன்று. 
ஐவிரல்‌ உசரத்து அரை முழ நீளத்துப்‌ பதிற்று விரல்‌ அகலமுடைய 
பிடம்‌ ஒன்று, மும்முழமே இருவிரல்‌ சுற்றில்‌ கனமாகச்‌ செய்த 
பிரபை ஒன்று 





з 55 


225 ДАЉА ç 
к 


Z பபா Š 


МАЈ py: 


пољ УВ 
УУ ИСА 2 ௭7:52 


5 “ழு ப * சடக்‌ ; | “72 
BN Ру அணல்‌ а. ` к: qT 
- _- . и š 


w 





fala аи) யாடி POD. 
ராமு கராய 


111. 


எனறு | உடட்ட்ட்டடப 


ТТ 


ићи 





ee 


ைராடி ராயா ridioeHh Фоче ராயா 
Ше LULL 101 ராயரா 





தஞ்சை பெரிய கோயில்‌ கருவறையின்‌ மேல்‌ 
Kasa сода கால ஓவியங்கள்‌ 





நாத்தனம்‌ ஆடும்‌ திரிபுரம்‌ 6 எரித்த 
நடராஜர்‌ விரிசடைக்‌ கடவுள்‌ 





p — ju 


~ 


அருள்மிகு 
கீழ சிங்கபெருமாள்‌ திருக்கோயில்‌ 
சாமந்த நாராயண விண்ணகம்‌ தஞ்சாவூர்‌ 





தஞ்சாவூர்‌ கீழராஜவீதியிலிருந்து, கோட்டையின்‌ கீழக்கு வாசலுக்கு 
செல்லும்‌ சாலையில்‌ உள்ள கொண்டிராஜ பாளையத்தில்‌ உள்ளது. தெற்கு 
நோக்கிய திருக்கோயில்‌. 

கஞ்சையின்‌ கீழக்குப்‌ பகுதியில்‌ உள்ள யோகநரசிம்மர்‌ திருக்கோயிலை 
கீழசிங்கப்பெருமாள்கோயில்‌ என்றும்‌, வெண்ணாற்றங்கரையில்‌ உள்ள 
மாமணிக்‌ கோயில்களில்‌ ஒன்றான வீரநரசிங்கப்‌ பெருமாள்‌ திருக்கோயிலை 
மேல நரசிங்கப்‌ பெருமாள்கோயில்‌ என்றும்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 

அழகிய З நிலை இராஜ கோபுரத்துடன்‌ கூடிய திருக்கோயில்‌ 
கருவறையில்‌ 1 1⁄2 அடி உயரமான பீடத்தில்‌ ஆறரை அடி உயரத்தில்‌, 
ஆஜானுபாகுவாக, கம்பீரமாக அமர்ந்த நிலையில்‌ யோக நரசிங்கப்‌ 
பெருமாள்‌, சேவை சாதிக்கிறார்‌. மெய்‌ சிலிர்க்கும்‌ தோற்றம்‌. 


/—— pP 


ஆபரணங்களோடும்‌, வெள்ளிக்‌ கவசம்‌ சார்த்திய தீருக்கோலம்‌, 
மக்களை வசீகரிக்கக்‌ கூடியதாகும்‌. உற்சவர்‌ லட்சுமி நரசிங்கப்‌ 
பெருமாள்‌. தாயார்‌ கமலவலலி, தனி சந்நீதியில்‌ அமர்ந்த கோலத்தில்‌ 
உள்ளார்‌. வெளிச்சுற்றில்‌, இடதுகரத்தை மேலே உயர்த்தி, வலது காலை 
சற்றே மேலே தூக்கிய நிலையில்‌ நடனமாடூம்‌ கோலத்தில்‌ 
கண்ணபிரான்‌ காட்சி தருகிறார்‌. அழகிய மூர்த்தம்‌. 
மாதந்தோறும்‌ சுவாதி நட்சத்திரத்தன்று யோகநரசிம்ம 
பெருமானுக்குத்‌ திருமஞ்சனத்துடன்‌ கூடிய சிறப்பு வழிபாடுகள்‌ நடை 
பெறுகின்றன. பிரதோஷகால சிறப்பு வழிபாடும்‌ நடைபெறுகின்றது. 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : கஞ்சாவூர்‌-613001 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6 முதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4 முதல்‌ ரவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


தொலைபேசி : 04362 - 223384 
மின்னஞ்சல்‌ $ thanjavurpalacedevasthanam88@gmail.com 
இணையதளம்‌ $ www.thanjavurpalacedevasthanam@tnhrce.in 


இந்த திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தான நீர்வாகத்திற்கு உட்பட்டது. 





அருள்மிகு 
ராஐகோயால சுவாமி திருக்கோயில்‌ 


கஞ்சாவூர்‌ 





அரசர்கள்‌ காலத்தில்‌, கிருக்கோயில்களுக்கு சிலைகள்‌ வடிக்கும்‌ 
பட்டறையாக இருந்து, நாளடைவில்‌ அழகீய கோபுரமும்‌, மகா மண்டபமும்‌ 
கொண்ட தீருக்கோயிலாக மாறியிருக்கக்‌ கூடும்‌. 

திருக்கோயிலுக்குள்‌ நுழைந்ததும்‌ வலப்புறம்‌ நாம்‌ காண்பது 
பகளாமுகி அம்மன சந்நதி ஆகும்‌. சக்தியின்‌ பத்து வடிவங்களில்‌ பகளாமுகி 
கனித்துவம்‌ பெற்றவள்‌. செம்மேனி நாதர்‌ என்று ஈசனை அழைப்பது 
போல, செந்நீற வடிவில்‌, துஷ்டநிக்ரக ரூபிணியாக எட்டு கரங்களோடு 
காட்சி தருகிறாள்‌. மூலவர்‌ சிலை முன்னே அழகிய பஞ்சலோகத்‌ திருமேனி, 
பகளாமுகியின்‌ அழகு வடிவமாகத்‌ திகழ்கிறது. 

அடுத்து, பெரிய வளாகத்தில்‌, எண்ணற்ற திருமேனிகள்‌. 
சக்ரபாணியின்‌ திருமேனிகள்‌, எண்ணிக்கையில்‌ ஏழு. வெவ்வேறு 
கோயில்களுக்காக படைக்கப்‌ பட்டவையாக இருக்கக்‌ கூடும்‌. 
திருவையாற்றுக்கு வடக்கே உள்ள தீருமானூரில்‌ சாலை நடுவே முழுமை 
பெறாத சக்ரபாணி சிலையை நீனைவூட்டூபவையாகும்‌. 


/—I து 


பாண்டூங்கப்‌ பெருமான்‌ 

சரபோஜி வம்சத்தவரின்‌ குலதெய்வமான பாண்டூரங்கப்‌ பெருமானின்‌ 
அழகுத்‌ திருமேனி ஆறடி உயரம்‌ கொண்டது. இருபுறமும்‌ இரு தேவியர்‌. 
விட்டோபா என்றும்‌ ரகுமாயி என்றும்‌ பக்தர்கள்‌ அழைத்தீடும்‌ வடிவங்கள்‌. 
அருகிலேயே ஏழடி உயரங்கொண்ட சஞ்சீவிராயர்‌ சிலை, ஐந்தடி உயரத்தில்‌ 
மகாகணபதீ்‌, ௯னிவாசப்‌ பெருமாள்‌, ஐந்து முகங்கள்‌ கொண்ட சதாசிவலிங்கம்‌, 
யந்தீரங்களோடூ கூடிய நவக்கிரகங்கள்‌, வேணுகோபாலகிருஷ்ணன்‌ 
இவைகளோடு, பல சிலை வடிவங்கள்‌ உள்ளன. 
சிவேந்திரர்‌ 

மகாமண்டபத்தைக்‌ கடந்து சென்றால்‌, கருவறையில்‌ சிவேந்தீரர்‌ 
என்று அழைக்கப்படும்‌ சக்ரபாணியின்‌ தீருஉருவே வழிபாட்டில்‌ உள்ளது. 


ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கஞ்சாவூர்‌ - 613001 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ 
பக்தர்களுக்கு மதீயம்‌ அன்னதானம்‌ வழங்கப்‌ 
பட்டு வருகிறது 

வழிபாட்டு நேரம்‌: காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4கால பூஜை நடைபெறுகிறது. 


தொலைபேசி : 04362 - 223384 
மின்னஞ்சல்‌ உ thanjavurpalacedevasthanam88@gmail.com 
இணையதளம்‌ : www.thanjavurpalacedevasthanam@tnhrce.in 


அட்ட புஷ்பங்கள்‌ 


1. புன்னை 2. வெள்ளருக்கு 
3. சண்பகம்‌ 4. நந்தியாவட்டம்‌ 
5. நீலோற்பவம்‌ 6. பாதிரி 

7. அலரி 8. செந்தாமரை 





அருள்மிகு 
பங்காரு காமாட்சியம்மன்‌ திருக்கோயில்‌ 


தஞ்சாவூர்‌ 


தஞ்சாவூர்‌ நகரத்தின்‌ மையப்‌ பகுதியில்‌, மேல இராஜவீசியில்‌ பங்காரு 
காமாட்சி அம்மன்‌ தீருக்கோயில்‌ உள்ளது. 

பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌, காஞ்சிபுரத்தில்‌ நிகழ்ந்த அந்நியர்‌ 
படையெடுப்பின்போது, காஞ்சி மாநகரில்‌ குடிகொண்டிருந்த சொர்ண 
காமாட்சி அம்மனின்‌ திருமேனியைச்‌ செஞ்சி வழியாக உடையார்‌ பாளையம்‌ 
ஜமீன்‌ வரை பத்திரமாகக்‌ கொண்டு சென்றனர்‌. 

பங்காரு காமாட்சி அம்மன்‌ தஞ்சைக்கு தனிச்சிறப்பு தந்துள்ள 
திருக்கோயில்‌. காஞ்சிபுரத்திலிருந்து, பாதுகாப்புடன்‌ புறப்பட்ட அம்மனின்‌ 
திருமேனி, செஞ்சியில்‌ பதினைந்து ஆண்டுகளும்‌, அதன்‌ பின்னர்‌ பெரம்பலூர்‌ 
அருகில்‌ உள்ள உடையார்பாளையம்‌ ஜமீனில்‌ அறுபது ஆண்டுகளும்‌, 
பகைவர்‌ கண்ணில்‌ படாமல்‌ மறைத்து வைக்கப்‌ பட்டிருந்தது. 

அதன்பின்னர்‌ அறுபது ஆண்டூகள்‌ தீருவாரூரில்‌ இருந்த 
பின்னர்‌ தஞ்சை வந்து சேர்ந்த காமாட்சி அம்மனுக்கு, பிரதாபசிம்மன்‌ 
ஆட்சிக்‌ காலத்தீல்‌ தான்‌ தீருக்கோயில்‌ எழுப்பப்பட்டது. 

1746 முதல்‌ 1887 வரையில்‌, இந்தக்‌ கோயிலின்‌ கட்டுமானப்‌ 
பணிகள்‌ நடைபெற்றன. கருவறை, விமானம்‌, மண்டபம்‌, சுற்று மதிற்சுவர்‌, 
இராஜகோபுரம்‌ அத்தனையும்‌, வெவ்வேறு மன்னர்கள்‌ காலத்தில்‌ 
நடைபெற்ற விரிவாக்கப்‌ பணிகளே. தீருக்கோயில்‌ தலமரம்‌ - வில்வம்‌. 

திருக்கோயில்‌ இராஜகோபுரத்திற்கும்‌, கருவறைக்கும்‌ இடையே 
மண்டபம்‌ உள்ளது. கருவறையின்‌ வாசலில்‌ இருபுறமும்‌, நான்கு கரங்கள்‌ 
கொண்ட துவாரபாலகியர்‌ உள்ளனர்‌. நின்றகோலத்தில்‌, இடுப்பை 
சற்றே வளைத்தபடி வலதுகரத்தீல்‌ கிளியைத்‌ தாங்கியபடி பேரழகுடன்‌ 
காட்சித்தருகிறாள்‌ காமாட்சி அம்மன்‌. 


8—4 


காஞ்சிபுரத்தீலிருந்து தஞ்சை வரை பயணித்து அம்மனை இங்கே 
பிரதிஷ்டை செய்த மூன்று குடும்பத்தினர்‌, பரம்பரை ஸ்தானிக பூஜையை 
செய்யும்‌ உரிமை பெற்றவர்கள்‌. அம்மனுக்கு தீனசரி அபிஷேகம்‌ 
கிடையாது. ஆண்டுதோறும்‌ பதினொரு அபிஷேகங்கள்‌ மட்டுமே. காஞ்சி 
காமாட்சி அம்மனும்‌, மூலஸ்தானத்தை விட்டு வெளியே வருவது இல்லை. 
சொர்ண காமாட்சி அம்மன்‌ உற்சவத்‌ திருமேனிக்கு காணும்‌பொங்கல்‌ 
நாளில்‌ முழுத்தேங்காயை உடைக்காமல்‌ நிவேதனம்‌ செய்யும்‌ வழக்கம்‌ 


உள்ளது. 


தீருவிழாக்கள்‌ : ஐப்பசிமாதம்பூரம்‌, நவராத்திரி 9 நாட்கள்‌, பங்குனி 
உத்திரம்‌ திருக்கல்யாண உற்சவம்‌, ஆகியவை 
சிறப்புமிக்க நாட்கள்‌ ஆகும்‌. 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கஞ்சாவூர்‌-613 001 

வழிபாட்டு நேரம்‌ : காலை 5 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 9 மணி வரை 
(பிரதி வெள்ளி 8ரவு 10 மணி வரை) 
நாள்தோறும்‌ 6 கால பூஜை நடைபெறுகிறது. 

இந்த திருக்கோயில்‌ காஞ்சி காமகோடி பீடம்சங்கர மடம்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 


இளைய பிள்ளையார்‌ 
சீர்காழியில்‌ அம்பிகையினால்‌ ஞானப்பால்‌ 
அருந்திய சம்பந்தருக்கு “இளையபிள்ளையார்‌” என்ற 
பெயரும்‌ உண்டு. ஞானசம்பந்தர்‌, முருகனின்‌ அவதாரம்‌ 


என்றும்‌, முருகன்‌ விநாயகருக்கு இளையவர்‌ என்பதால்‌, 


இப்படி கூறுவர்‌. சம்பந்தர்‌ முருகனின்‌ அவதாரம்‌ என்பதை 
அருணகிரிநாதர்‌ திருப்புகழினும்‌ ஒட்டக்கூத்தர்‌ 'தக்கயாகப்பரணி' 
யிலும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 





7.2 
ин 


— 


— 
ји 


Е 


/ Р. “ — : 
ஆப அல்ல ஆ T ' : 
„> சி. ச. м, 2 д : - 
M H ç டீ <. pss: 5 
eg Š бу; <. о Гола L ப) 


ре Е e w. РСЕ 24 
Р Ус >) Wik ма பர்‌. 


рана 
அட ஆ Ка "У ~ : < | ~ | 
Дот Q A СИ не 
Р) у 4 w ஷு. санары 


ட 





பாவம்‌ போ 


மமன 


க்கும்‌ 
r ௮ 


பங்காரு காமா 


ளித்த 


அருள்மிகு 
சங்கரநாராயணர்‌ திருக்கோயில்‌ 


குஞ்சாவூர்‌ 





தஞ்சை மாநகரில்‌, மேலராஜ வீதியில்‌ சிவகங்கைக்‌ குளத்தருகில்‌ 
உள்ளது. பிரகதீசுவரர்‌ திருக்கோயிலுக்கும்‌ கொங்கணேசுவரர்‌ திருக்‌ 
கோயிலுக்கும்‌ இடையே அமைந்துள்ளது. 

சைவ - வைணவ ஒற்றுமையின்‌ சின்னமாக விளங்குபவரே 
சங்கர நாராயணர்‌. வலப்புறம்‌ சிவபெருமானின்‌ அம்சமாகவும்‌, இடப்புறம்‌ 
நாராயணரின்‌ அம்சமாகவும்‌, விளங்கும்‌ அற்புதக்கோலம்‌ அது. 

வலப்புறம்‌ ஜடாமகுடம்‌, கங்கை, சந்தீரன்‌, நெற்றிக்கண்‌, மகர 
குண்டலம்‌, திருநீறு, உருத்திராட்சமாலை, மேற்கரத்தில்‌ மழு, இடுப்பிலே 
புலித்தோல்‌ அணிந்தபடி அபயக்கரம்‌ நீட்டும்‌ சிவனின்‌ தோற்றமும்‌, 
இடதுபுறம்‌ மணிமகுடம்‌, திருநாமம்‌, திருவாபரணங்கள்‌ மேற்கரத்தில்‌ சங்கு 
தனை ஏந்தியபடி, திருமாலாகவும்‌ காட்சி தருகிறார்‌. சங்கரநாராயணர்‌ 
அருகில்‌ பார்வதி தேவியும்‌, லட்சுமியும்‌ உள்ளனர்‌. 


அண P 


சோழர்‌ பரம்பரையில்‌ வந்த பீமசோழன்‌ என்பவன்‌, கமல பத்ராட்சி 
எனும்‌ கேரளத்துப்‌ பெண்ணை மணம்‌ செய்துகொண்டான்‌. தான்‌ 
வணங்குவதற்கேற்ப “பீமேசுவரன்‌' என்று திருநாமங்கொண்ட ஈசனுக்கு 
கோயில்‌ கட்ட எண்ணினான்‌. அப்போது அவனது மனைவியின்‌ கனவில்‌ 
ஈசனே தோன்றி, “அரியும்‌ அரனும்‌ ஒன்றே' என்று உலகோர்‌ அறிந்திட, 
ஒரு திருக்கோயில்‌ எழுப்பு! உனக்கு மகப்பேறு கீட்டும்‌ என திருவாய்‌ 
மலர்ந்தருளினாராம்‌. அதனைத்‌ தொடர்ந்து உருவானதே இந்தத்‌ 
திருக்கோயில்‌. பாலாம்பிகை தனி சந்நீதீ கொண்டுள்ளாள்‌. 


திருவிழாக்கள்‌ : கார்த்திகை மாதம்‌ சங்காபிஷேகம்‌ 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌-613 001 

வழிபாட்டுநேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04362-223384 

இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தீன்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 


ஐந்து கரத்தனை 
ஆனை முகத்தனை 
இந்தின்‌ இளம்பிறை 
போலும்‌ எயிற்றனை 


நந்தி மகன்தனை 
ஞானக்‌ கொழுந்தினை 
புந்தியில்‌ வைத்தடி 
போற்றுகின்றேனே! 
- திருமந்திரம்‌ 





அருள்மிகு 
பிரதாயவீர அனுமார்‌ திருக்கோயில்‌ 


தஞ்சாவூர்‌ 


AN 
А ~ 9 ) 


டங்‌ 

ட! 
ар 
b. 


தக 
si 


| 
நனி 


Ey Saw” 
Ë 1 





தஞ்சை மேலவீதியும்‌, வடக்கு இராஜவீதியும்‌ இணையும்‌ வட 
மேற்கு மூலையில்‌ உள்ளது. வாயு மூலையில்‌ அமைந்துள்ளதால்‌ மூலை 
அனுமார்‌ கோயில்‌ என்ற பெயர்‌ நீலைத்துவிட்டது. பெரிய கோயிலில்‌ 
இருந்து 1/2 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 

குஞ்சாவூர்‌, மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிம்மனின்‌ ஆளுகைக்குட்‌ 
பட்டிருந்த போது (@.9.1739-1763) அவரால்‌ இந்தக்கோயில்‌ 
கட்டப்பட்டது. 

குஞ்சாவூர்‌ நகரத்தின்‌ வாயு மூலையில்‌ அமைந்துள்ளதால்‌, 
வாஸ்து தோஷம்‌ நீக்கும்‌ பரிகாரத்தலமாகக்‌ கருதப்படும்‌ திருக்கோயில்‌. 
வேப்பமரம்‌ தலமரமாக உள்ளது. அமாவாசை நாட்களில்‌ பெருமளவில்‌ 


மக்கள்‌ வணங்கி வழிபடுவர்‌. 


ва 


அனுமனின்‌ வாலில்‌ சனீசுவரன்‌ உள்ளிட்ட ஒன்பது கிரகங்களும்‌ 
வாசம்‌ செய்வதால்‌, சனிக்கிழமையன்று பால்‌ அபிஷேகம்‌ செய்து வழி 
படுவர்‌. இடது காலை முன்னே வைத்து, வாலை உயர்த்தியபடி, வலது 
கரத்தை அஞ்சேல்‌ எனக்‌ கூறுவதுபோல அமைந்துள்ள திருமேனி. 
பதினெட்டு தீபங்கள்‌ ஏற்றி வழிபாடு செய்வது இந்தத்‌ திருக்‌ 
கோயிலின்‌ தனிச்சிறப்பு ஆகும்‌. துலாபாரம்‌ செய்வது, நேர்த்திக்கடன்‌ 
நீறைவேற்றும்‌ பிரார்த்தனை ஆகும்‌. 
தீருவிழாக்கள்‌ : மாதந்தோறும்‌, அமாவாசை நாட்களில்‌ சிறப்பு 
அலங்காரங்கள்‌, சித்திரையில்‌ வெற்றிலையாலும்‌, 
ஆனியில்‌ தேங்காய்‌ கொண்டும்‌, ஆடியில்‌ 
1008 எலுமிச்சம்‌ பழங்களால்‌ அலங்காரம்‌ 
காணலாம்‌. 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : கஞ்சாவூர்‌-613 001 
வழிபாட்டு நேரம்‌ : காலை 6.30 முகல்‌ பகல்‌ 11.30 மணி வரை 
மாலை 4.30 முதல்‌ ரவு 8.30 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை 
நடைபெறுகிறது. 
தொலைபேசி : 04362-223384 
இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 





அருள்மிகு 
வடபத்ரகாளியம்மன்‌ திருக்கோயில்‌ 


தஞ்சாவூர்‌ 









| 
• 
~ 
. 


: (47 
À 


а 

- РА 2 
Я, & 5 2 

| а 

Е > 2 

சி А, ~ 2 
| : - Е |" 

~ ГА. 






--- அதர 


" 
= —_ — = 





- 
а 





в \ | 
தஞ்சாவூர்‌ பூமால்‌ ராவுத்தர்‌ கோயில்‌ தெருவில்‌ உள்ள தீருக்கோயில்‌. 
விஜயாலயன்‌ பிரதிஷ்டை செய்ததாகக்‌ கருதப்படும்‌ நீசும்பகதனி 
திருக்கோயில்‌. 


குஞ்சை மாநகரின்‌ காவல்‌ தெய்வமாய்‌, தஞ்சையின்‌ புகழை 
தரணியெங்கும்‌ ஒலிக்கவைத்த காருண்ய சூலினி, செல்வத்தை அள்ளித்‌ 
குந்த அட்சய மாகாளியாய்‌, சும்பன்‌, நீசும்பன்‌ எனும்‌ இரு அசுரர்களை 
வதைத்த கோலத்தில்‌ காட்சி தருகிறாள்‌. இவள்‌ பாதம்‌ பணிந்தால்‌ 
தைரியம்‌ தானே வரும்‌. நல்ல செயல்களுக்கு துணை நிற்பவள்‌. 
திருவாலங்காட்டுச செப்பேடுகள்‌ இவளது புகழைப்‌ பாடுகீன்றன. 

செம்பட்டை சடையோடூ தெற்றுப்‌ பற்களோடூ கூடிய கனல்‌ 
தெரிக்கும்‌ முகம்‌, கபாலம்‌ சொருகீய கட்வாங்கம்‌ எனும்‌ தடியையும்‌, 
கத்தியும்‌, கழுத்தை சுருக்கிட்டு இழுக்கும்‌ பாசமும்‌, கலமும்‌ ஏந்தியபடி, 
எட்டு கரங்களோடூ அசுரர்களைக்‌ காலால்‌ மிதீத்தபடி ஆக்ரோஷமாக 
நீற்கும்‌ அருட்கோலம்‌. 


ОН து 


கழுத்திலே கபாலமாலை அணிந்தவளாக, புலித்தோலை உரித்து, 
சேலையாக அணிந்தபடி, குருதியை சந்தனமாகப்‌ பூசியபடி, கண்கள்‌ 
செந்தணலாக தகிக்கும்‌. சத்ரு சம்காரியாக, வெற்றித்‌ தெய்வமாகக்‌ 
காட்சிதருபவளே நீசும்பசூதனி என்ற வடபத்ரகாளி அம்மன்‌. 


திருவிழாக்கள்‌ : ஆடி தை, வெள்ளிக்கிழமைகளில்‌ சிறப்பு வழி 
பாடூகள்‌ 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌ - 613 001 

வழிபாட்டநேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ ரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 

தொலைபேசி : 04362-223384 

இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தீன்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 


விமான கோல்டங்கள்‌ 


“கோட்டம்‌” என்பது ஆதியில்‌ தனிக்கோயிலையே 
குறிக்கீறது. கருவறை விமானங்களின்‌ புறச்சுவர்களில்‌, தனியே 
சிற்பிகள்‌ கலைத்தீறனைக்‌ காட்டும்‌ வகையில்‌ மாடங்களை 
அமைத்தனர்‌. அவையே பின்பு கோட்டங்கள்‌ என அழைக்கப்‌ 
பட்டன. 

கருவறை விமானத்தைசசுற்றிலும்‌ ஐந்து கோட்பங்களை 
மட்டுமே அமைப்பது நீலையான கொள்கையாக இருந்தது. 
சில கோயில்களில்‌ மூன்று சுவர்களில்‌ மூன்றாகக்‌ 
கோட்டங்கள்‌ அமையப்பெற்று “நவகோஷ்டம்‌” என்ற அமைப்பு 
உருவானது. 

கோஷ்டங்களில்‌, அழகூட்டுவதற்காக அமையப்‌ பெற்ற 
திருமேனிகளையே தனிச்சநநீதீகளாக்கீ வழிபடத்‌ துவங்கியது 
அண்மைக்‌ காலத்தில்தான்‌. 





அருள்மிகு 
கொங்கணேசுவர்‌ திருக்கோயில்‌ 


குஞ்சாவூர்‌ 


தஞ்சை மேலராஜவீதியில்‌ அமைந்துள்ளது அருள்மிகு ஞானாம்‌ 
பிகை உடனுறை கொங்கணேசுவரர்‌ திருக்கோயில்‌. 

குஞ்சாவூர்‌ மகாத்மியம்‌ என்ற ஏட்டுப்‌ பிரதிகளில்‌ பவிஷ்யோத்தர 
புராணத்தீன்‌ ஒரு பகுதியாக, கெொ௱ங்கண முனிவர்‌ வழிபட்ட கெொங்கணேசுவரரா்‌ 
புராணச்‌ செய்திகள்‌ கூறப்பட்டுள்ளன. மகுடாகம முறைப்படி வழிபாடுகள்‌ 
நடைபெறுகின்றன. தலமரம்‌ - வில்வம்‌. 

கொங்கணர்‌ கடைக்காண்டம்‌, தீரிகாண்டம்‌, ஞானகுளிகை 
போன்ற வைத்திய நூல்களை இயற்றியவர்‌. தஞ்சை மண்டலத்தில்‌ ஓர்‌ 
சிவலிங்கத்‌ தீருமேனியை நீறுவி இவர்‌ வழிபட்டார்‌ என்கீறது புராணம்‌. 

ஒரு சில கல்வெட்டுக்களும்‌, இரண்டாவது எகோஜி மன்னர்‌ 
காலத்திய இரண்டூ செப்பேடுகளும்‌ கண்டறியப்பட்டூுள்ளன. 





அத்ரி முனிவரின்‌ சீடரான தத்தாத்ரேயரிடம்‌ மறைநூல்‌ கற்றவர்‌ 
கொங்கண முனிவர்‌. ஒரு சித்தபுருஷராக விளங்கியவர்‌. வடபுலத்திலிருந்து 
சோழமண்டலம்‌ வந்தவர்‌. இவர்‌ தவமிருக்கையில்‌ கொக்கு ஒன்று இவர்மீது 
எச்சமிட, அதனை இவர்‌ நோக்கிய கணமேஅது எரிந்து சாம்பலானதாம்‌. 
அத்தனை கோபக்காரரான இவரை வாசலில்‌ நிறுத்தியபடி, கொக்கென்‌ 
றெண்ணினையோ கொங்கணவா என்று வாசுகி கூற, வெட்கித்‌ தலை 
குனிந்து, சினம்‌ நீங்கப்பெற்றதாக செவிவழிக்‌ கதைகள்‌ கூறும்‌. 

ஞானாம்பிகை, அன்னபூரணி என்ற இரு அம்மன்‌ சந்நீதீகள்‌ உள்ளன. 
மராட்டிய மன்னர்கள்‌ காலத்தில்‌ (1832-1855) எழுதப்பட்ட தெலுங்கு 
மொழிக்‌ காவியமான அன்னபூர்ணா பரிணயமு எனும்‌ நூலில்‌, தஞ்சை 
நகர செட்டியார்‌ ஒருவரின்‌ வளர்ப்புமகளான அன்னபூர்ணா தேவி 
கொங்கணேசுவரரிடம்‌ அளவற்ற பக்தீ கொண்டு, அவரையே மணந்து 
கொண்டதாகக்‌ கூறுகிறது. கொங்கண சித்தருக்கு தனி சந்நீதீ உள்ளது. 


திருவிழாக்கள்‌ : வைகாசி மாதம்‌ பெருவிழாவும்‌, நவராத்திரி, 
கார்த்திகை சோமவாரம்‌, மகாசிவராத்திரி ஆகிய 
சிறப்பு தீருவிழாக்கள்‌ 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்‌ நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : குஞ்சாவூர்‌ - 613 001 

வழிபாட்டுநோரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 

இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தீன்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 


அருள்மிகு 
சுப்பிரமணியசுவாமி திருக்கோயில்‌ 


தஞ்சாவூர்‌ 





கஞ்சாவூர்‌ கோட்டை மேலவாசல்‌ அருகில்‌ மேல அலங்கத்தின்‌ 
வடபுறம்‌ அமைந்த திருக்கோயில்‌ 

குஞ்சை மாநகரில்‌, எண்ணற்ற திருக்கோயில்கள்‌ உள்ளன. 
ஒவ்வொரு தெய்வத்‌ திருமேனியையும்‌, தனிக்‌ கோயில்களில்‌ இருத்தி 
வழிபாடுகள்‌ நடைபெற்று வருகின்றன. அந்த வரிசையில்‌, மேலவாசல்‌ 
சுப்பிரமணிய சுவாமி தீருக்கோயில்‌ தனிச்சிறப்பு பெறுகிறது. 

அழகிய З நீலை இராஜகோபுரமும்‌ உள்சுற்றும்‌ கொண்ட தீருக்‌ 
கோயில்‌, பலிபீடம்‌, கொடிமரம்‌, மயில்வாகனம்‌ ஆகியவற்றை கடந்து 
மூலவராக எழுத்தருளியுள்ள சுப்பிரமணிய சுவாமியின்‌ கருவறை 
அமைந்துள்ளது. 

சுப்பிரமணிய சுவாமி, நான்கு கரங்களுடன்‌ நீன்ற கோலத்தில்‌ 
இருபுறமும்‌ வள்ளி தெய்வானையுடன்‌, மயில்‌ வாகனராகக்‌ காட்சி தரும்‌ 


அழகுத்‌ தீருமேனி. 


ОН து 


மராட்டிய மன்னர்‌ பிரதாபசிம்மர்‌ காலத்திய (1757) அரிய செப்பேடு 
இத்திருக்கோயிலில்‌ உள்ளது. பிரகாரத்தில்‌ விசுவநாதர்‌, விசாலாட்சி, 
விநாயகர்‌, நவக்கிரக சந்நிதிகள்‌ உள்ளன. 

கந்தசஷ்டி, வைகாசி விசாகம்‌. பங்குனி உத்திரம்‌ ஆகிய 
நாட்களில்‌ திருக்கோயில்‌ விழாக்கோலம்‌ காணகீறது. 


தீருவிழாக்கள்‌ : கந்தசஷ்டி, சூரசம்ஹாரம்‌, பங்குனி உத்திரம்‌ 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : தஞ்சாவூர்‌ - 613 001 

வழியாட்டநேரம்‌ : காலை 6 மணிமுதல்‌ பகல்‌ 12.30 மணிவரை 
மாலை 4 மணிமுதல்‌ 8ரவு 8.30 மணிவரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


பஞ்சகவ்யம்‌ 
பசுவிலிருந்து கிடைக்கும்‌ பால்‌, தயிர்‌, கோமூத்திரம்‌, 
கோசாணம்‌ இவற்றை முறைப்படி அளவுடன்‌ சேர்த்தால்‌ 
கிடைக்கும்‌ ஒன்றை பஞ்சகவ்யம்‌ அல்லது பிரம்மகூர்ச்சம்‌ 
என்பர்‌. 


பசும்‌ பால்‌ - 5 பங்கு, பசுவின்‌ தயிர்‌ - 3 பங்கு, பசு 
நெய்‌ - 2 பங்கு, கோமூர்த்தீரம்‌ - 1பங்கு, பசுஞ்சாணம்‌ - கைப்‌ 
பெருவிரல்‌ அளவில்‌ பாதி. இவையனைத்தும்‌ ஒரே 
பசுவிலிருந்து எடுத்தால்‌ மிகவும்‌ சிறப்பு வாய்ந்ததாகும்‌. 





அருள்மிகு 
பரமநாத அய்யனார்‌ திருக்கோயில்‌ 


சூரக்கோட்டை 





தஞ்சாவூருக்கு தென்கிழக்கே 8 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
கிராமத்தின்‌ காவல்‌ தெய்வமாக விளங்குகிறார்‌ பரமநாத சுவாமி 
எனும்‌ அய்யனார்‌. 

குமிழகத்தில்‌ கிராமத்துக்‌ காவல்‌ தெய்வங்களாக, அதன்‌ 
எல்லையில்‌ யானை, குதிரை, மதுரைவீரன்‌ ஆகியவற்றோடு கூடிய 
அய்யனார்‌ கோயிலும்‌, பிடாரியம்மன்‌ கோயிலும்‌, விநாயகர்‌ 
கோயிலும்‌ அமைவது பழங்கால நடைமுறை. 

அப்படி அமைந்த சூரக்கோட்டை, பரமநாத அய்யனார்‌ 
திருக்கோயில்‌, பூர்ணை, புஷ்கலை இருபுறமும்‌ அமர்ந்திருக்க, 
சாஸ்தாவாக, ஒருகாலை மடக்கியபடி அமர்ந்த கோலத்தில்‌ காட்சி 
தருகிறார்‌ அய்யனார்‌. 


—— Фо 


பரமநாத அய்யனார்‌ என்று பக்தியோடு மக்கள்‌ அழைப்பர்‌. 
ஊருக்குள்ளே ரத்தீனேசுவரர்‌ அருள்பாலிக்கும்‌ சிவாலயம்‌ உள்ளது. 
பரமநாதசுவாமி திருக்கோயில்‌ வளாகத்தில்‌ மதுரைவீரன்‌ சிலையும்‌ 
உள்ளது. 


அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ திட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்‌ நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : சூரக்கோட்டை 

வழியாட்டுநோரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 5 மணி முதல்‌ 8ரவு 7 மணி வரை 

அருகில்‌ உள்ள 

கோயில்‌ : அருள்மிகு ரத்தினேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


பழிகள்‌ - பாதை- விஞ்ச்‌, ரோப்‌ கார்‌ 


முன்பெல்லாம்‌, மலைக்கோயில்களை சென்றடைய, 
மலையின்‌ மீது அமைக்கப்பட்ட படிகளில்‌ மீதே பக்தர்கள ஏறிச்‌ 
செல்வர்‌. பல தீருக்கோயில்களில்‌ வாகனங்கள்‌ செல்வதற்கு 
ஏற்றவாறு, மலையில்‌ சாலை வசதீயை இந்து சமய அறநிலையத்‌ 
துறை ஏற்படுத்தீயுள்ளது. 

அதனையடுத்து, பழநிமலையில்‌ “விஞ்ச்‌' எனப்படும்‌ 
“இழுவைரயில்‌' மிகவும்‌ பயனுள்ளதாக அமைந்துள்ளது. ரயில்‌ 
பெட்டிகளைப்‌ போல அமைந்துள்ள பெட்டிகளில்‌, நான்கு நபர்கள்‌ 
ஒரு பெட்டி வீதம்‌, ஒரே நேரத்தில்‌ இருபது பேர்‌ பயணிக்கத்‌ 
கக்க “விஞ்ச்‌' இழுவைரயில்‌ அமைந்துள்ளது. தற்போது பழநீ 
மலையில்‌ ரோப்கார்‌ என்ற போக்குவரத்து சாதனம்‌ செயல்பட்டு 
வருகீறது. 





அருள்மிகு 
கரும்யபேசுவரர்‌ திருக்கோயில்‌ 
தீருக்கானூர்‌ 


“திருவின்‌ நாதனும்‌ செம்மலர்‌ மேலுறை 
உருவனாயுலகத்தின்‌ உயிர்க்கெலாம்‌ 
கருவனாகி முளைத்தவன்‌ கானூரில்‌ 
பரமனாய்‌ பரஞ்சுடர்‌ காண்மினே” - அப்பர்‌ 





சோழநாட்டு வடகறைத்‌ தலம்‌. கொள்ளிடக்கரையில்‌ உள்ள 
திருத்தலம்‌. தஞ்சாவூருக்கு வடமேற்கே 40 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 

வடகரை ராஜராஜ வளநாட்டுப்‌ பொய்கையூர்‌ நாட்டூப்பணி 
பதிமங்கலமாகிய கரிகாலசோழ சதுர்வேதீ மங்கலத்துத்‌ தீருக்கானூர்‌ 
என்று கல்வெட்டுக்‌ குறிப்புகள்‌ கூறுகின்றன. 

1924ம்‌ ஆண்டில்‌, பெரும்‌ வெள்ளம்‌ பெருக்கீட்டு, திருக்கோயில்‌ 
முழுதும்‌ மூழ்கீய நீலையில்‌, ஒரு கரும்பு மட்டுமே அங்கு முளைத்தீருக்க, 
அங்கு தோண்டியபோது மணலில்‌ கோயில்‌ கண்டுபிடிக்கப்பட்டதாம்‌. 
அன்றிலிருந்து இப்பெருமானுக்கு கரும்பேசுவரர்‌ என்றும்‌ பெயர்‌ 
ஏற்பட்டது. 


—— து 


சிவயோகநாயகி எனும்‌ திருநாமம்‌ கொண்டூ அன்னை இத்தலத்தில்‌ 
தவமிருந்தபோது, இறைவன்‌ அனற்பிழம்பாய்‌ தோன்றிக்காட்சிதந்தருளினார்‌ 
என்கிறது தலபுராணம்‌. அதனால்‌ ஈசுவரன்‌ செம்மேனிநாதர்‌ என்று அழைக்கப்‌ 
படுகிறார்‌. அம்பிகை சிவயோக நாயகி. கொள்ளிடமே இத்திருத்தலத்தில்‌ 
வேத தீர்த்தம்‌ என்று கூறப்படுகிறது. தலமரம்‌ - பனை. 

கிழக்கு நோக்கிய З நிலை இராஜகோபுரமும்‌, ஒரு பிரகாரமும்‌ 
கொண்ட கோயில்‌. கருவறை விமானம்‌ உருண்டை வடிவிலான ஏகதளம்‌ 
கொண்டது. தானே முளைத்தெழுந்த திருமேனியாக, செம்மேனிநாதர்‌ 
எழுந்தருளியுள்ளார்‌. அம்பாள்‌ திருமேனி சாளக்கிராமக்‌ கல்லினால்‌ 
ஆனது. தெற்கு நோக்கிய சந்நிதி. 

திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ பதிகம்பெற்றதேவாரத்திருத்தலம்‌. 


தமிழின்நீர்மைபேசித்தாளம்‌ வீணை பண்ணிநல்ல 
முழவமொந்தை மல்குபாடல்‌ செய்கை யிடமோவார்‌ 
குமிழின்மேனி தந்துகோல நீர்மை யதுகொண்டார்‌ 
கமமுஞ்சோலைக்‌ கானூர்மேய பவள வண்ணரே 


-சம்பந்தர்‌ 


ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : திருக்கானூர்‌-605 501 

வழியாட்டுநோம்‌ : காலை 7 மணிமுதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணிமுதல்‌ 8ரவு 8 மணிவரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 


மூவர்‌ பாழயவை! 


திருஞானசம்பந்தர்‌ பாடியதை “திருக்கடைக்‌ காப்பு” 
எனவும்‌, நாவுக்கரசர்‌ பாடியதை 'தேவாரம்‌' எனவும்‌ 


சுந்தரர்‌ பாடியதை "திருப்பாட்டு என்றும்‌ கூறுவதுண்டு. 





அருள்மிகு 
எகவுரி அம்மன்‌ திருக்கோயில்‌ 


வல்லம்‌ 





தஞ்சாவூருக்கு மேற்கில்‌, திருச்சி செல்லும்‌ சாலையில்‌ 12 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது வல்லம்‌. வல்லம்மேட எனும்‌ இவ்விடத்திலிருந்து 
பார்த்தால்‌ தஞ்சை பெரியகோபுரத்தீன்‌ கலசம்‌ தெரியும்‌ என்பர்‌. 

வல்லத்திற்கு வடக்கில்‌ ஆலக்குடி செல்லும்‌ சாலையில்‌ 1 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. ஏ கவுரி அம்மன்‌ திருக்கோயில்‌. பராந்தகசோழன்‌ 
காலத்தில்‌ வல்லத்துப்‌ பட்டாரகீ என்றும்‌, இராஜராஜசோழன்‌ காலத்தீல்‌ 
காளாபிடாரி கைத்தலைப்பூசல்‌ நங்கை என்றும்‌ அழைக்கப்பட்டவள்‌ 
இந்த மகாகாளியம்மன்‌. 

தஞ்சாசுரன்‌ எனும்‌ அரக்கன்‌ கடுமையாக தவமிருந்து, 
சிவபெருமானிடம்‌ இருந்து பல்வேறு வரங்களைப்‌ பெற்றிருந்தான்‌. 
மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன்‌ ஆகியோராலும்‌, வேறு 
எந்த ஆண்மகனாலும்‌ எனக்கு மரணம்‌ நீகழக்கூடாது என்ற அரிய 
வரத்தைப்‌ பெற்றான்‌. 


இ a 


தனக்கு எந்த ஆண்மகனாலும்‌ மரணமில்லை என்ற செருக்கோடு, 
அவன்‌ பல கொடுமைகளைப்‌ புரிந்தான்‌. மானவர்‌ படைவீரர்‌, தானவர்‌ 
அசுரர்‌, தேவர்கள்‌, முனிவர்கள்‌ என்று அனைவரையும்‌ தன்புறுத்தீனான்‌. 
அவனது கொடுமை தாங்க முடியாது. அமரர்கள்‌ சிவபெருமானிடம்‌ 
முறையிட்டனர்‌. ஒரு பெண்ணால்‌ மட்டுமே அவனை அழிக்கமுடியும்‌ 
என்பதால்‌ சிவபெருமான்‌ தன்னில்‌ பாதியான கவுரியை அழைத்து 
அசுரனை அழிக்குமாறு கோரினார்‌. எட்டுகரங்களுடன்‌ சிம்மவாகினியாகப்‌ 
புறப்பட்டாள்‌ கவுரியம்மன்‌. அசுரனுடன்‌ கடுமையாகப்‌ போரிட்டு, எருமை 
மாடு உருவத்தில்‌ எதிர்கொண்ட தஞ்சகாசுரனை வதம்‌ செய்தாள்‌. 

அசுரனை அழித்தபின்னும்‌ அன்னையின்‌ சீற்றம்‌ தணியவில்லை. 
உக்ரத்தீயுடன்‌ அப்பகுதியில்‌ சுற்றிச்‌ சுற்றிவந்தாள்‌, வனங்கள்‌ கருகின, 
எங்கும்‌ வறட்சி ஏற்பட்டது. நிலைமையை உணர்ந்த எம்பெருமான்‌ 
அவளை நோக்கி, ஏ கவுர்‌! சாந்தம்‌ ௨காள்க! என்று கூற அன்னையும்‌ 
சாந்த சொரூபியாக இத்தலத்தில்‌ நிலைகொண்டாள்‌ என்பது தலபுராணம்‌. 

ஈசன்‌ ஏ கவுரி என்று அன்னையை அழைத்ததால்‌, அந்தப்‌ 

பெயரே அம்மனுக்கு நீலைத்துவிட்டது. வடக்குநோக்கி அமைந்துள்ள 
இந்தக்கோயில்‌ З நிலை கோபுரமும்‌, இரண்டு தீருச்சுற்றுகளும்‌ 
கொண்டது. கருவறை விமானத்தீன்‌ உச்சியில்‌ 3 கலசங்கள்‌ உள்ளன. 
கருவறையில்‌ சாந்தமான உருவத்துடன்‌ எட்டு கரங்களோடு காட்சி 
கருகிறாள்‌ அன்னை. அக்னி சுவாலையால்‌ ஆன கிரீடமும்‌, எட்டு 
கரங்களில்‌ சலம்‌, கபாலம்‌, கத்தி, கேடயம்‌, உடுக்கை, மணி, அக்னி 
ஆகியவற்றைத்‌ தாங்கியபடி அசுரனை இடது காலால்‌ மிதித்தபடி 
பத்மபீடத்தில்‌ அமர்ந்த கோலம்‌. 

வெளிச்சுற்றில்‌ லாடசன்னியாசி, சாலியங்சாத்தான்‌, மதுரைவீரன்‌ 
சந்நிதிகள்‌ தனித்தனியே உள்ளன. பொதுமக்கள்‌ பூசாரியிடம்‌ தங்கள்‌ 
குறைகளைக்‌ கூறி அம்மனிடம்‌ முறையிடும்‌ வழக்கம்‌ உள்ளது. பூசாரி 
வழங்கும்‌ எலுமிச்சம்பழ தீர்த்தத்தை பக்தியுடன்‌ வாங்கி அருந்துகிறார்கள்‌. 


м 


திருவிழாக்கள்‌ : ஆடிமாதத்தின்‌ கடைசி நாளன்று 'ஆடிக்கழிவு' 
திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. 
தீமிதி, பால்குடம்‌, காவடி ஆகியவை சிறப்பு 
வழிபாடுகள்‌ 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : வல்லம்‌ - 613 403 

வழிபாட்டு நேரம்‌ : காலை З மணி முதல்‌ 8ரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 





அருள்மிகு 
மாதவ யோக நாசிம்மப்வபருமாள்‌ திருக்கோயில்‌ 
வல்லம்‌ 


200 46 





ட்‌ 28 pr 11 a 
eN as 
МА ய 


கஞ்சாவூர்‌ - திருச்சி நடூஞ்சாலையில்‌ கிழக்கே 12கி.மீ தொலைவில்‌ 
உள்ளது. வல்லம்மேடூ என்று அழைக்கப்பட்ட பகுதி. கோட்டை, அகழி 
ஆகியவற்றின்‌ உட்பகுதியில்‌ நெடுஞ்சாலையையொட்டி வடபுறம்‌ உள்ள 
திருக்கோயில்‌. 

விக்ரமசோழ விண்ணகரம்‌ என்று அழைக்கப்பட்ட இப்பகுதி, கி.பி.1118 
முதல்‌ 1136 வரை சோழநாட்டை ஆட்சி செய்த பேரரசர்‌ விக்ரமசோழர்‌ 
காலத்தில்‌ உருவானது - அவருக்கு முன்னர்‌ முத்தரையர்‌ எனும்‌ அரச 
பரம்பரையினரால்‌ ஆட்சி செய்யப்பட்ட பகுதி. 

விக்ரமசோழ மன்னர்‌ காலத்தில்‌ உருவானதால்‌, விக்ரமசோழ 
விண்ணகரம்‌ என்று அழைக்கப்பட்டதாக கல்வெட்டுச்‌ செய்திகள்‌ 
கூறுகின்றன. நரசிம்மர்‌ சந்நீதி சிறப்புப்‌ பெற்றுவிட்ட தால்‌ மாதவயோக 
நரசிம்மப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ என அழைக்கப்படுகிறது. 


ОН அர்‌. 


மாதவப்பெருமாள்‌, ஸ்ரீதேவி, பூதேவியுடன்‌ கிழக்கு நோக்கியபடி 
அமர்ந்த கோலத்தில்‌ சேவை சாதிக்கிறார்‌. அமர்ந்த கோலத்தீல்‌ 
யோகநரசிம்மர்‌ தெற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார்‌. திருச்சுற்றில்‌ 
ஆழ்வார்‌ சந்நீதிகளும்‌, வடமேற்கில்‌ ஆண்டாள்‌ சந்நீதியும்‌ உள்ளன. 
திருக்கோயிலுக்கு கிழக்கே கெளதமதீர்த்தம்‌ உள்ளது. 


ரயில்நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : வல்லம்‌ - 613 403 

வழியாட்டுநோம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது. 


அருகில்உள்ள : அருள்மிகு ஏ கவுரி அம்மன்‌ திருக்கோயில்‌ 
திருக்கோயில்‌ வல்லம்‌. 


நிலா சூழய பெருமாள்‌ 


சந்திரனை தனது தலையில்‌ சடிக்கொண்டாசுவரன்‌, 
சந்திரமெளலீசுவரர்‌ என அழைக்கப்படுகிறார்‌. சந்திரனைத்‌ 
தலையில்குியபெருமாளை சேவிக்க108 திவ்யதேசங்களில்‌ 
ஒன்றான தலைச்சங்காடுக்கு செல்ல வேண்டும்‌. 
சந்திரனுக்கு சாபவிமோசனம்‌ அளித்து சந்திரசாபஹரர்‌, 
நாண்மதீயப்பெருமாள்‌ என்றும்‌ அழைக்கப்படூகிறார்‌. 

நாகப்பட்டினம்‌ மாவட்டத்தில்‌ மயிலாடுதுறை - 
திருக்கடையூர்‌ வழித்தடத்தில்‌ செம்பனார்கோயிலுக்கு 
வடக்கே உள்ளது தலைச்சங்காடு. 





அருள்மிகு 
மாரியம்மன்‌ திருக்கோயில்‌ 
புன்னைநல்லூர்‌ 





குஞ்சாவூருக்கு கிழக்கே, திருவாரூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 5 கி.மீ 
தொலைவில்‌ உள்ள தீருக்கோயில்‌. 

தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்கள்‌, தஞ்சையைச்‌ சுற்றி எட்டுத்‌ 
திசைகளிலும்‌, அஷ்ட சக்திகளைக்‌ காவல்‌ தெய்வங்களாக அமைத்து 
இருந்ததாகவும்‌, கீழ்கிசையில்‌ அமைந்தவளே புன்னைநல்லூர்‌ மாரியம்மன்‌” 
என்று சோழசம்பு எனும்‌ நூல்‌ கூறுகிறது. 

வைகூரியை விரட்டும்‌ கூலியாக புன்னைவனத்தில்‌, புற்றுருவாய்‌ 
எழுந்தருளியவளே புன்னைநல்லூர்‌ மாரியம்மன்‌. தஞ்சையை ஆட்சி 
செய்த மராட்டிய மன்னர்‌ வெங்கோஜி 1676-1686 சமயபுரத்திற்குச 
சென்று சமயபுரத்தாளை உள்ளன்போடூ வழிபட்டார்‌. அவரது கனவில்‌ 
தோன்றிய அம்மன்‌. அவரது ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலேயே, ஒரு 
புன்னைவனத்தீல்‌ தான்‌ வசிப்பதாகவும்‌, அங்கேயே வந்து வணங்கும்‌ 


படி கூறினாள்‌. 


இ s 


அதன்படி வெங்கோஜி, தஞ்சையின்‌ கிழக்குப்‌ பகுதியிலிருந்த 
புன்னைக்‌ காட்டில்‌, புற்றுருவாக கொலுவிருந்த அன்னைக்கு, சிறிய 
கூரையும்‌ எழுப்பி, புன்னைநல்லூர்‌ கிராமத்தையும்‌ மாரியம்மனுக்கே 
வழங்கினார்‌. 

அதே அரசர்‌ பரம்பரையில்‌ வந்த துளஜா மகாராஜாவினால்‌, கூரை 
வடிவிலிருந்த கோயில்‌, திருச்சுற்றுடன்‌ கூடிய சிறிய கோயிலாக உருவானது. 
கண்பார்வை மங்கீயிருந்த அவரது மகளுக்கு அம்மன்‌ அருளால்‌ பார்வை 
கிடைத்தது என்றும்‌ கூறுவர்‌. தவவலிமைமிக்க சதாசிவ பிரம்மேந்தீரர்‌ 
எனும்‌ மகானைக்‌ கொண்டு புற்றுருவாய்‌ இருந்த அம்மனுக்கு, அந்தப்‌ 
புற்று மண்ணைக்‌ கொண்டே மாரியம்மன்‌ வடிவமைத்து சக்கரபிரதீஷ்டை 
யும்‌ செய்வித்தார்‌ துளஜா மகாராஜா. 

1798 முதல்‌ 1832 வரை ஆட்சிபுரிந்த இரண்டாவது சரபோஜி 
மன்னர்‌, இந்தக்‌ கோயிலில்‌ மகாமண்டபம்‌, இராஜகோபுரம்‌ மற்றும்‌ 
நர்த்தன மண்டபம்‌, இரண்டாவது திருச்சுற்று ஆகிய திருப்பணிகள்‌ 
செய்து கும்பாபிஷேகம்‌ செய்வித்தார்‌. சரபோஜி மன்னரின்‌ புதல்வர்‌ 
சிவாஜியும்‌ 1833-1835) தன்‌ துணைவியார்‌ பாயிசாகேப்‌ அவர்களும்‌, 
வடக்குவாசல்‌ கோபுரம்‌ உள்ளிட்ட விரிவாக்கப்‌ பணிகளைச்‌ செய்தனர்‌. 
அதன்பின்னர்‌ 1950ல்‌ தஞ்சை மூத்த இளவரசர்‌ ராஜாராம்‌ ராஜா சாகேப்‌ 
அவர்கள்‌ பொதுமக்கள்‌ உதவியுடன்‌ மகா கும்பாபிஷேகம்‌ செய்வித்தார்‌. 
புற்று மண்ணில்‌ ஆனவள்‌ 

கருவறையில்‌ அருள்பாலிக்கும்‌ அம்மன்‌ உருவம்‌ புற்று 
மண்ணினால்‌ ஆனது என்பதால்‌ நித்திய அபிஷேகம்‌ செய்யப்படுவதீல்லை. 
ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை 48 நாட்கள்‌ தைலக்காப்பு மட்டுமே 
செய்விக்கப்படுகிறது. அந்த ஒரு மண்டல காலமும்‌ அன்னையின்‌ 
உக்கிரம்‌ அதிகமாகும்‌ என்பதால்‌, இளநீர்‌ மற்றும்‌ தயிர்‌ பள்ளயத்துடன்‌ 
நைவேத்யம்‌ படைக்கப்படுகிறது. 

கோடைகாலத்தில்‌ அம்மனின்‌ சிரசிலும்‌, முகத்திலும்‌ முத்து 
முத்தாய்‌ வியர்த்து, தானாகவே மாறுவது, இன்றும்‌ காணமுடிகிறது. 
அதனால்‌ முத்துமாரியம்மன்‌ எனும்‌ பெயரும்‌ ஏற்பட்டது. 


ET 


உடல்‌ உறுப்புகளை வெள்ளி மற்றும்‌ தங்கத்தினால்‌ செய்து மக்கள்‌ 
நேர்த்திக்கடன்‌ செலுத்துவர்‌. கோழி, ஆடு, மாடு காணிக்கையோடு தீரு 
மாங்கல்யத்தையும்‌ அன்னைக்கு காணிக்கையாக செலுத்துவது 
வழிவழியாக வந்த மரபு. உடலில்‌ பரு, கட்டி போன்றவை பாதிப்பு ஏற்பட்டால்‌, 
வெல்லக்‌ குளத்தீல்‌ வெல்லம்‌ போட்டு நீவாரணம்‌ பெறுவது நம்பிக்கை. 


திருவிழாக்கள்‌ : ஆடிமாதம்‌ முத்துப்பல்லாக்கு, ஆவணியில்‌ 
தேர்த்திருவிழா, புரட்டாசியில்‌ தெப்ப உற்சவம்‌, 
நவராத்திரி 9 நாட்கள்‌ உற்சவம்‌. 

அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நீலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : மாரியம்மன்கோயில்‌ - 613 501 

வழிபாட்டநேரம்‌ : காலை 6 மணி முதல்‌ ரவு 9 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது 

தொலைபேசி : 04362-267740 

மின்னஞ்சல்‌ : thanjavurpalacedevasthanam88@gmail.com 

இணையதளம்‌ : www.thanjavurpalacedevasthanam@tnhrce.in 


இத்திருக்கோயில்‌ தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தீன்‌ நீர்வாகத்திற்குட்பட்டது. 


பூசை தவறின்‌... 


முன்னவ னார்கோயிற்‌ பூசைகள்‌ - முட்டிடின்‌ 
மன்னவர்க்கு தீங்குள வாரி வளங்குன்றும்‌ 
கன்னங்‌ களவு மிகுந்திடூங்‌ காசினி 

என்னரு நந்தி எடூத்துரைத்‌ தானே! 


- திருமூலர்‌ 











“a 2 Í 


4: =. 9 
аР тм 


பரணை உ வடை 





ட 4 
р 2. ~ 


ர்க்கும்‌ 
ம்மன்‌ 


ரிய 


ச 


புன்னைநல்லூர்‌ மா 


புகழ்‌ 


அருள்மிகு 
கோதண்டராமசுவாமி திருக்கோயில்‌ 
புன்னைநல்லூர்‌ 


புன்னைநல்லூர்‌ மாரியம்மன்‌ கோயிலுக்கு வடக்கில்‌ அமைந்து 
உள்ளது அருள்மிகு கோதண்டராமர்‌ தீருக்கோயில்‌. நேபாள மன்னர்‌ 
ஒருவரால்‌ தஞ்சை மன்னருக்கு அன்பளிப்பாகக்‌ கொடுக்கப்பட்ட சாளக்‌ 
கிராமக்‌ கல்லினால்‌ ஆன சிலைகள்‌, கருவறையை அலங்கரிக்கின்றன. 
கோதண்டராமர்‌, சீதா, லட்சுமணர்‌, சுக்ரீவரோடூ நின்றகோலத்தில்‌ 
எழுந்தருளியுள்ளார்‌. 1739-17636 உருவான தீருக்கோயில்‌. 

வைகானச ஆகமப்படி வழிபாடுகள்‌ நடைபெற்று வருகின்றன. 
தீர்த்தம்‌ - க்ஷீரபுஷ்கரணி, தலமரம்‌ - புன்னை, ஜெயவீர ஆஞ்சநேயர்‌, 
மகாசுதர்சனமூர்த்தி, லட்சுமி ஹயக்ரீவர்‌ சந்நிதிகள்‌ உள்ளன. 
ராமநவமி மற்றும்‌ பிரம்மோற்சவம்‌ சிறப்புமிக்க தீருவிழாக்கள்‌ ஆகும்‌. 


இந்த இரண்டூ திருக்கோயில்களும்‌ தஞ்சாவூர்‌ அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நீர்வாகத்தீற்கு உட்பட்டவை. 


அருள்மிகு 
கைலாசநாதர்‌ திருக்கோயில்‌ 
புன்னைநல்லூர்‌ 

புன்னைநல்லூர்‌ மாரியம்மன்‌ திருக்கோயிலின்‌ தென்புறம்‌, தஞ்சை 
திருவாரூர்‌ நெடுஞ்சாலையையொட்டி, கிழக்கு நோக்கி அமைந்துள்ள 
திருக்கோயில்‌. தலமரம்‌ - வில்வம்‌, மூலவர்‌ - கைலாசநாதர்‌, அன்னை 
- கல்யாணசுந்தரி. 

நான்கு கால வழிபாடுகள்‌ நடைபெறுகீன்றன. 

விநாயகர்‌ சதுர்த்தி, மகாசிவராத்தீரி, ஆடிக்கிருத்திகை ஆகியவை 
சிறப்புமிக்க நாட்கள்‌ ஆகும்‌. 


து 


அருள்மிகு 
காத்தாயி அம்மன்‌ திருக்கோயில்‌ 
நெல்லித்தோப்பு 


8° 
% 


' ட 

ன்‌ h | s | 

Р TAIN ய்‌! љ | 
а чу $“ 





குஞ்சாவூருக்கு கீழக்கே தீருவாரூர்‌ சாலையில்‌ கோவிலூர்‌ என்னும்‌ 
இடத்திற்கு தெற்கே 1 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 

காக்கும்‌ எதயவம்‌ காத்தாயி என்று கிராமத்து மக்களால்‌ போற்றி 
வணங்கப்படும்‌ பெண்‌ தெய்வம்‌, நெல்லித்தோப்பில்‌, நெல்லி 
மரங்களுக்கு இடையே கொலுவிருக்கீறாள்‌. 

வலதுகரத்தீல்‌ தாமரைமலரும்‌, இடதுகரத்தினால்‌ ஒரு 
குழந்தையை அணைத்தபடி, அமர்ந்த கோலத்தில்‌ காட்சிதருகிறாள்‌ 
காத்தாயி. காத்யாயனி தேவியையே கீராமமக்கள்‌ காத்தாயி என்று 
வணங்கி வழிபடுவதாக கூறுவர்‌. 

பண்டிதர்‌ முதல்‌ பாமரர்‌ வரை பல குடும்பங்களுக்கு இவளே 
குலதெய்வம்‌. ஆடிக்கடைசி திருவிழாவில்‌ அத்தனை குடும்பங்களும்‌ 
நெல்லித்தோப்பிற்குப்‌ பெருந்தீரளாக வருகின்றனர்‌. 

இதன்‌ அருகிலேயே வடவாற்றின்‌ கரையில்‌ ஆயிரம்‌ ஆண்டுக்கும்‌ 
முற்பட்ட பழமையான பிரம்மஞான ஈசுவரர்‌, திருக்கோயிலும்‌ உள்ளது. 


о А 


அக்னி குண்டத்தில்‌ பச்சையம்மன்‌ குழந்தையோடு இறங்கும்‌ 
போது, அவளது குழந்தையைக்‌ காப்பாற்றியவள்‌ காத்தாயி. 
மகாமண்டபத்தில்‌ பச்சை அம்மனோடூ பூங்குறத்தியும்‌ கொலு 
வீற்றிருக்கிறாள்‌. அவளை பூங்காயி என்றும்‌ அழைப்பர்‌. சிவபரம்‌ 
பொருளே மன்னாத சுவாமி எனும்‌ பெயரோடூ எழுந்தருளியுள்ளார்‌. 
அவரோடு, விநாயகர்‌, குமரன்‌ மற்றும்‌ திருமால்‌ ஆகியோரும்‌ 
உள்ளனர்‌. 
வெளிச்சுற்றில்‌ காவல்‌ தெய்வங்களாக சப்தமுனீசுவரர்‌ 
மிகப்பெரிய சுதை சிற்பங்களாக அமைந்துள்ளன. லாடமுனி, 
முத்துமுனி, செம்முனி, வாழ்முனி, கருமுனி, கும்பமுனி மற்றும்‌ 
சடைமுனி ஆகிய எழுவருமே சப்தரிஷிகளின்‌ உருவே என்பர்‌. 
இவர்களைத்‌ தவிர பேச்சாயி, காத்தவராயன்‌, மதுரை வீரன்‌, 
பாவாடராயன்‌, பாம்பாட்டி வீரன்‌ சந்நீதிகளும்‌ உள்ளன. 
ஆடிக்கழிவுத்‌ திருவிழாவில்‌ பக்தர்கள்‌ நேர்த்திக்கடனாக கூரிய 
அரிவாள்‌ மீது 1 கி.மீ நடந்து வந்து அம்மன்‌ சந்நிதியை அடைவது 
மெய்சிலிர்க்க வைப்பதாகும்‌. 
திருவிழாக்கள்‌ : ஆடிமாதத்தின்‌ கடைசி நாளன்று, ஆடிக்கழிவு 
திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. 
அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தீன்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 
ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 
அஞ்சலகம்‌ : கோவிலூர்‌-613 302 


வழியாட்டுநோரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 7 மணி வரை 
நாள்தோறும்‌ 4 கால பூஜை நடைபெறுகிறது. 


MT 


அருள்மிகு 
வசிஷ்டேசுவரர்‌ திருக்கோயில்‌ 


கரந்தை 






குஞ்சை நகரின்‌ வடஎல்லையில்‌ உள்ள கருந்தட்டாங்குடியில்‌ 
இந்தத்‌ திருக்கோயில்‌ உள்ளது. வசிஷ்ட முனிவர்‌ வணங்கி வழிபட்ட தலம்‌. 
வசிஷ்டேசுவரர்‌, பெரியநாயகியோடு அருள்பாலிக்கும்‌ திருக்கோயில்‌. 
தலமரம்‌ - வன்னி. 
பசித்தீருந்தவர்களுக்குப்‌ பணி தந்து சோறளித்தது கோயில்‌. 
இந்தச்‌ செய்தியை நமக்குக்கூறும்‌ அரிய கல்வெட்டு வசிஷ்டேசுவரர்‌ 
திருக்கோயிலில்‌ உள்ளது. 
சோழர்‌ காலத்து சிற்பச்‌ செறிவுடன்‌ விளங்கும்‌ தீருக்கோயில்‌. 
கருவிட்டக்குடி மகாதேவர்‌ என்று கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. 


திருநாவுக்கரசரின்‌ தேவாரத்தில்‌ வைப்புத்தலமாக இடம்‌ பெற்றுள்ளது. 


வழியாட்டுநோம்‌ : காலை 8 மணிமுதல்‌ பகல்‌ 11 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ 8ரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌4 கால பூஜை நடைபெறுகிறது 


ә А 


அருள்மிகு 
கோமழயம்மன்‌ திருக்கோயில்‌ 


கரந்தை 


A А: ә 
„У За. А 
Ў 
РА } 

Í 
` 


I 


( 


# 


$ 
ச்‌. 





Фин 
அ РА 
А 
2 у 12» 
ர்‌ ЈА 3 

УХ 
அ № 

и 
{й 
5 


அர ட ட, எதி 


குஞ்சாவூர்‌ - கும்பகோணம்‌ சாலையில்‌ தஞ்சையிலிருந்து 
3 கி.மீதொலைவில்‌ கருந்தட்டாங்குடியை அடுத்து அமைந்துள்ளது. 

நகரத்தின்‌ மையமாக திருக்கோயில்களை அமைப்பதுடன்‌ 
அதன்‌ நான்கு திசைகளிலும்‌, எல்லைக்‌ காவல்‌ தெய்வமாக அய்யனார்‌, 
பிடாரி போன்றவைகளை நிறுவி வழிபடூவது வழக்கம்‌. வடக்கு வாசல்‌ 
செல்வியாக அரக்கர்களை அழிக்கும்‌ கோலத்தில்‌ காளியம்மனை 
நீறுவுவர்‌. 

தஞ்சாபுரீம்‌ ௭சளதசுதாங்கராகாம என்று துவங்கும்‌ வடமொழி 
வரிகள்‌ சும்பன்‌, நீசும்பன்‌ எனும்‌ அரக்கர்களை அழித்து வெற்றிவாகை 
சூடியவள்‌ என்று நீசும்பசூதனியைப்‌ போற்றுகிறது. 

சோழமன்னர்கள்‌ தங்களது வெற்றித்தெய்வமாக நீசும்பகதனியைப்‌ 
போற்றி வந்துள்ளனர்‌. 


இ aa 


போருக்குப்‌ புறப்படும்‌ போதெல்லாம்‌ தஞ்சையைக்‌ காத்தீடூ 
தாயே! என்று அவளது பாதம்‌ பணிந்துவிட்டூச்‌ செல்வார்களாம்‌. 

விஜயாலயச சோழன்‌ அப்படி ஒரு நீசும்பகூதனித்‌ தீருவுருவை வடித்து 
அவளுக்கு தனிக்கோயிலும்‌ நீறுவியதாக வரலாற்று ஆசிரியர்‌ கூறுவர்‌. 
தாரகாசுரனை வதம்‌ செய்து பராசரமுனிவரின்‌ கோரிக்கையை ஏற்று, 
அதே கோலத்தில்‌ நீன்றபடி, சாந்தாகார உருவமாகக்‌ காட்சி தருகிறாள்‌ 
கோடியம்மன்‌. 

உற்சவர்‌ பச்சைக்காளி, பவளக்காளி, சலப்பிடாரி என்று அழைக்கப்‌ 


படுவர்‌. தமிழ்மறைப்படி பூசாரியால்‌ வழிபாடுகள்‌ நடைபெறுகின்றன. 


திருவிழாக்கள்‌ : பச்சைக்காளி, பவளக்காளி திருவிழா மற்றும்‌ 
ஆடி, தை, வெள்ளிக்கீழமைகள்‌ 


அன்னதானம்‌ : மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ அவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டூுள்ள அன்னதானத்‌ தீட்டத்தின்‌ 
கீழ்‌ பக்தர்களுக்கு மதியம்‌ அன்னதானம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. 

ரயில்நிலையம்‌ : தஞ்சாவூர்‌ 

அஞ்சலகம்‌ : கருந்தட்டாங்குடி - 613 002 

வழியாட்டநேரம்‌ : காலை 7 மணி முதல்‌ பகல்‌ 12 மணி வரை 
மாலை 4 மணி முதல்‌ இரவு 8 மணி வரை 
நாள்தோறும்‌ 2 கால பூஜை நடைபெறுகிறது 


இந்த திருக்கோயில்‌ தஞ்சாவுர்‌ அரண்மனை தேவஸ்தானத்தின்‌ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 





